செல்லச் செந்தமிழ் மால 


255 


துகில் விடு தூது 


(தமிழ்ச்சவை நிறைந்த சோர் இன்னிசைப் பனுவல் 


எஸ் . முத்தைய பிள்ளை 

புஸ்தக வியாபாரம் 
திருநெல்வேலி ஜங்ஷன் 

1927 
செறிஸ்தர் செய்தது ) 


( வியே அது 


ஸ்ரீ சரஸ்வதி விலாசம் பால் 
திருநெல்வேலி ஜங்ஷன் 


முகவுரை 


தமிழ் இலக்கியப் பாப்பிலே பெருங்காவியங்கள் தவிர 
சிறு காவியங்களும் பலபடியாக அமைந்துள்ளன . அவை தூது , 
அந்தாதி , கலம்பகம் , உலா , மடல் , சிந்து , பிள்ளைத்தமிழ் , பரணி 
கோவை முதலியன . 


கற்போர் வயதிற்கும் தகுதிக்கும் தக்கபடி இச்சிறுகாவி 
யங்கள் அவர்கட்கு உலக நடையினையும் செந்தமிழ்ச்சுவையினை 
யும் ஊட்டி ஒருங்கே அறிவைப் பெருக்குவன. 


இவற்றின் இலக்கணங்கள் எல்லாம் விரிவாகப் பாட்டியல் 
முதலிய இலக்கண நூல்களில் தெரிந்து கொள்ளலாம் . 


இனித் தூது என்ற நூலின் இலக்கணத்தைச் சிறிது ஆராய் 
வோம் . 

தூது என்றால் பாணன் முதலாகப் பாங்கன் ஈறாக 
விருக்கும் உயர்திணை இருபாலினையும் அன்னமும் , கிளியும் , 
வண்டும் , மயிலும் , குயிலும் முதலாயின அஃறிணைப் பொருளை 
யும் இளைய கலாம் முதிய கலாம் இவற்றின் துளி நீங்கற்கு வாயி 


ii 


லாக விடுத் தலைக் கலிவெண்பாவாற் கூறுவது . இலக்கண விளக்க 
நூலுடையாரும் பயில் தரும் கலிவெண் பாவி னாலே , உபர் திணைப் 
பொருளையும் அஃறிணைப் பொருளையும் , சந்தியில் விடுத்தல் முத் 
துறு தூதெனப் , பாட்டியற் புலவர் நாட்டினர் தெளிந்தே என்று 
கூறிப்போந்தார் . இருதிணை யை விடல் தூது என்பது சிதம் 
பாப்பாட்டியல் இவ்வாறு பாட்டியல் நூல்களில் கூறியிருப்ப 
தால தூதின் இலக்கணம் விளங்குகிறது . 


ஆகவே தலைவனிடத்துத் தலைவியும் , தலைவியிடத்துத் தலை 
வனும் தமது வேட்கையை யெல்லாம் தெரிவித்துப் பாணன் , 
பாங்கன் , விறலி என்பாரையும் தமது ஆற்றமை மிகுதியினால 
கேள்வியும் பேச்சும் இல்லா தன எனத் தெரிந்தும் அஃறிணைப் 
பொருளாகிய மயில் , குயில் , அன்னம் , மேகம் என்பவற்றையும் 
முறையே தலைவி தலைவாது ஊர் பெயர் சொல்லித் தூதாக விடுப் 
பது என்பது இதனால் பெறப்படுகிறது . 


தூது விடுதற்குரிய பொருள்கள் யாவை என்றால் : -- 


இயம்புகின்ற காலத் தெகினம்மயில் கிள்ளை 
பயம் பெறுமே கம்பூவை பாங்கி -ாயந்தகுயில் 
பேதைநெஞ்சம் தென்றல் பிரமம்கரைந்துமே 
தூதுரைத்து வாங்கும் தொடர் 


என்று புகழேந்திப்புலவர் கூறிய செய்யுளில் சொல்லப் 
பட்டவைகள் . இது பிற்காலத்து இலக்கணம் . சமீபகாலத்தில் 
இவ்விலக்கணத்தில் சொல்லப்படாத பொருள்களையும் தவி 
எத்தமிழ்ப்புலவர்கள் தூதனுப்பியிருக்கின்றனர் . 

பணத்தையும் பழஞ்சோற்றையும் தூதுவிட்டதைக் 
கூறலாம் . 


உதாரண 


மாக 


in 


அங்கனமே நமது ஆசிரியரும் துகிலினைத் தூது விடுகின் 
றனர் . இதில் விசேஷம் என்னவென்றால் இதற்கு முன் புலவர் 
கள் கூறிய வருணனைகளையே திரும்பத்திரும்பக் கூறாமல் புதியன 
புதியனவாகத் தமது அறிவையும் கற்பனைத்திறத்தையும் செலுத் 
திப் புதிய துறைகளில் கவி அமைத்திருப்பதேயாகும். 


இதுவரை எப்புலவரும் துகிலைத் தூதுவிட்டதாகக் கேட்ட 
இல்லை . கதர் ராட்டினம் என்று பெரிதும் பாராட்டப்படும் இக்கா 
லத்தில் துகில்விடுதூது நவீன உலகத்திற்குக் காலத்தால் மிகுந்த 
பொருத்த முடையதேயாகும் . 


இனி இத்தூதின் அமைப்பைப்பற்றிச் சிறிது கூறுவோம் . 
இத்தூது முதல் முதலாகத் துகிலின் சிறப்பைப் பலபடப் பாராட் 
டிப் பேசிப் பாட்டுடைத் தலைவன் பவனிவருகை, பவனிகண்ட 
மாதர்படும் நிலைமை என்பன முதலாகப் பல உறுப்புக்களைத் 
தாங்கிக் கடைசியாகப் பாட்டுடைத் தலைவன் பவனியில் அவனைக் 
காண வந்த மாதர்களில் ஒருத்தி மீது ஒருவன் காதல் கொண்டு 
கருத்தழிந்து காளி கோட்டத்துச்சென்று கண்ணயர்ந்தானாக 
அப்பொழுது கண்ட 

கனாவில் 

அவளோடு இன்புற்றதாக 
வுணர்ந்து கண்விழித்து நனவென்றெழுந்திருந்தே னல்வினை 
பொன் றில்லேன் கனவுமிழந்திருந்தவாறு என்று கவன்று , 
பின் துகிலை அவள் பால் தூது விடுத்தலைக் கூறுவது . 
இத் தூதின் 61 , 62 கண்ணிகளால் அறியலாம் . 


தற்காலத்திலுங்கூடத் திருமணச்சடங்குகளில் மணமக்கள் 
தம் மணத்தை உறுதி செய்வதற்குச் செய்யும் சடங்குகட்கு 
இத் துகிலினையே 

இன்றியமையாத துணை பாகக் கொள்ளு 
கின்றனர் . 


iv 


இந் நூலாசிரியர் பெயர் ஊர் முதலாயின சிறிதும் விளங்க 
வில்லை . இந்நூற் பாட்டுடைத்தலைவ னுலாவருணனையில் தசாங் 
கம் கூறப்பட்டிருப்பதால் பாட்டுடைத்தலைவனைப்பற்றிய குறிப் 
புக்கள் பல தெரியவருகின்றன . 


இப் பாட்டுடைத்தலைவன் பாண்டி நாட்டிலேயுள்ள கல்லக 
நாட்டுத்தலைவன் . இவனது தலை நகர் செண்பகநல்லூர் , மலை 
மாணிக்கமலை , நதி கருப்பாநதி , கொடி அநுமக்கொடி , மாலை 
முல்லை , இத்தலைவன் சோமசுந்தரக்கடவுளைப் போற்றுகின்ற 
பாஞ்சோதி முனிவர் திருவடிகளைச் சிந்தைவைப்பவன் . 


கொடிவழி ஜாப்தா . 


இருளப்பன் 


பண்டாரம் 


முத்திருள 
துங்கன் 


வெள்ளைய 
ராசேந்திரன் 


காத்தப்பன் 


சிவன் . 


வீரசக்கரபாணியும் முத்துவீரப்படராசேந்திரனும் இப் பாட் 
டுடைத்தலைவனது மருமக்கள் . 


இத்தூதின் ஏட்டுப்பிரதியில் துகில்விடு தூது கருவு - ளு சுப 
கிருதுளு கார்த்திகை Ss என்று எழுதப்பட்டிருக்கிறது . 
இது பெரும்பாலும் இந் நூலின் காலமாகவே இருக்கலாம் . 
அவ்வாறாயின் இந் நூலின் காலம் இற்றைக்கு 145 
களுக்கு முன்னாகும் . 


ஆண்டு 


V 


இந் நூலில் , தமிழ்ச்சுவை மிகவும் ததும்பிக்கிடக்கின்றது . 
முடுகுகளும் சிலேடை முதலிய சொல்லணி பொருளணிகளும் 
ஆங்காங்கே காணப்படுகின்றன . இந் நூலாசிரியர் சங்க நூல் 
களிற் பயிற்சியுடையாரென்பது துகிற்கொடையால் 

வள்ள 
லெனப் பெயர் பெற்ற பேகனைக் குறிப்பதனால் விளங்குகின்றது . 
மற்றுந் துகிலின் சிறப்புக் கூறுமிடத்துத் துரோபதையின் 
மானத்தைக் கண்ணபிரான் துகிற்கொடையாற் காத்ததைக் கூறு 
வதும் போற்றத்தக்கது . 


இந் நூலினை ஏட்டுச்சுவடியிலிருந்து கையெழுத்துப் பிரதி 
செய்து அச்சிற்கு உதவின எனது நண்பரும் , அரிய தமிழறி 
ஞரும் , சென்னைத் தமிழகராதிச் சங்கத்தின் தலைமைப் பதிப்பா 
ளருமான ஸ்ரீமாந் S. வையாபுரிப்பிள்ளை B.A. B.L. , அவர்கட்கு 
எனது மனமார்ந்த நன்றி உரிமையாகின்றது . 


மற்றும் இந் நூல் சம்பந்தமான ஏட்டுப் பிரதிகளை உதவி 
விளங்காத பாடங்களையும் மேற்கோள்களையும் தெரிவிக்கும் தமிழ்ப் 
புலவர்கட்கு எனது நன்றியை வெளியிட்டுத் திருத்திய பாடத் 
துடனும் அவர்கள் பெயருடனும் மறுபதிப்பு அச்சிடப்படும் . 


சிக்ககாசையன் கிராமம் 

திருநெல்வேலி 
15-11-27 


S. முத்தைய பிள்ளை , 

பதிப்பாளர் . 


துகில் விடு தூது . 


காப்பு . 
செகபதியை வெள்ளையரா சேந்திரனை வாழ்த்தித் 
துகில் விடு தூது தன்னைச் சொல்லப்- புகலரிய 
மெய்ப்பார தந்திகழு மேருவிற்கோட் டோர் கோட்டுக் 
கைப்பார தந்திமுகன் காப்பு . 


பார்பூத்த பேருதாப் பச்சைப் பசுந்துள பத் 
தார்பூத்த தாமோ தரனுக்குப் போடுவோர் 
பொன்னாடைப் பேராலே போற்றியபீ தாம்பானென் 
நந்தாளுன் னாமமிட்டா சம்பாமே - முன்னாளிற் 
தேசிகனென் றோரரசைத் தேகசொர்க்கஞ் சேரவிட்ட 
கோசிகனக் குன்பேராங் கோசிகமே - மூச்சிறைப் 
பூசல் வண்டு கிண்டிமதுப் பொங்கிவரும் பூமணத்தை 
வாசமென்ப துன்போம் வாசமே --ராசர்மத 
வானைபரி தேர்கடுங்கா லாளுமவர் வாளுமுன் பேர்த் 
தானையென்று பேர்தரித்த தானையன்றோ - நானிலத்திற் 
பெண்பாலு மாண்பாலும் பேராடை சுற்றுமென்றே 
வெண்பாலு மப்பெயரை மேலாக்கும் --நண்பாலே 
ஊடியபா வாணருன்னா லொன்றுகொடுக் கின்டிற் றோர் 
கோடி கொடுத்ததெனக் கொள்வாரே - நாடறிய 


5 


2 


துகில் விடு தூது . 


வீதிகொண்டு கான் படித்து மேனியடி பட்டாலும் 
வாதுவரே முதபரி வட்டமே - கோதிநெய்தோர் 
கட்டு கயறிழுத்துக் கான் மிதிப்ப மேல் கீழாய் 
நட்டு தறிபுரட்டு நாகமே - கெட்டியாய்த் 

தேடும் பதத்தாற் றிருத்திய நூ லாராய்ந்து 
10 

பாடங் கொடுக்கும் பலகளையே தேடியே 
தேசாதி தேசர்வந்து சேரக் கடைமுகப்பி 
லாசார மென்றிருக்கு மையனே- மாசில்லாக் 
கொத்திணங்கா யங்காடிக் குள்ளே யமைந்துமின்னார் 
வத்திரத்துக் கொப்பான வத்திரமே - நித்தியமுந் 
தொட்டகையால் வார் படுத்தலாற் சூழ்ந்ததில 
வட்டமெனப் பேர்படைத்த வட்டமே--யிட்டமுள்ளோர் 
நாடி யுனையெடுத்து நற்பூவும் போடுதலாற் 
கோடிகமென் றேவிளங்குங் கோடிகமே - நீடு 

மகிலமிசை யாங்கிறையம் பார்த்திடலா லம்புத் 
15 துகிலைநிக ரான துகிலே மிகவு 

நெருங்கும் தலைக்கு நிறைய வெண்ணெய் தேய்த்துப் 
பெருங்கம்பி யிட்டசிறு பிள்ளாய்- மருங்கணைத்துப் 
பூட்டிய பாவையுடன் புல்லும் வகைதெரியக் 
காட்டிமஞ்ச லாற்றுவட காமுகனே - நாட்டிலே 
செந்திருவன் னாரைத் திருப்பூட்டு முன் மருவு 
மந்திரக் கூறையென்னு மாப்பிளையே சந்ததமு 
நானிலத்தி லாடவர்க்கு நல்லார்க்கு மெல்லார்க்கு 
மானிசத்தைக் காத்தசக்ரவர்த்தியே நானறிவேன் 

கொங்கை தடிக்குமுன்னே குல்லவல்ல வட்டமுமாய் 
20 மங்கையர் மார் பைத்தடவு மச்சானே - தங்கும் 


துகில் விடு தூது . 


3 


வடிவுடைய பெண்களிரு வாழைத் துடையுங் 
சடி தடமும் பார்த்த கணவா - முடிதாங்கி 
நீட்டித் தழுவணையாய் நீ கிடப்பப் பெண்கள் கையைப் 
போட்டணைக்குங் கள்ளப் புருஷனே - கூட்டமிட்டுப் 
பார்ப்பா செடுப்பார் பணங்கொடுப்பார் மார்பினொடுஞ் 
சேர்ப்பார் கலந்து மொழி செப்புவார் -- கூர்ப்பாய்ச் 
சிலபேர் தா னாபதிக்கஞ் செப்புவார் பின்னு 
நிலவாங்கா ணாத்துகிலர் நிற்பார் - பலவிதமுஞ் 

சொல்வா ருனை வளைந்து சுற்றுவா ரப்புறத்திற் 
25 செல்வார் மறுத்துத் திரும்புவார் --நல்வி தமாய்க் 

கைப்படுத்த மட்டுமங்கே காத்திருப்பார் கையெடுப்பா 
சப்படி நூ றாயிரம்பே ரல்லவோ - விப்படியே 
யங்காடிக் குள்ளே யாசிருக்கு முங்கள்கொலுச் 
சிங்கார மென்னாலே செப்புவதோ- எங்கேனு 
மாடைக்குப் பின்னுரைப்பா ராபரண மெல்லார்க்கும் 
வேடிக்கைச் சீலையல்லால் வேறுண்டோ- நாடுங்காற் 
சேலையுடுத் தாத சிறுவர் சிரசிலுறு 
மாலைகட்டி னாற்பெரிய மாந்தரன்றோ- சேலையே 

வேசையரை வைப்புவைக்க வேணுமென்று தானொருவ 
30 னாசையினாற் பின்போ யலட்டினாற் பேசுவார் 

சோறும் பலசிலவுஞ் சொல்லவேண் டாமேநான் 
கூறு முன்னே நீர் தான் கொடுப்பீரே-- பேறுபடக் 
கச்சைகட்டுஞ் சேலையொன்று கச்சைமுறி யொன்றுநன்றாய் 
வைச்சுடுத்துஞ் சேலையுடை மாற்றிரண்டு - நிச்சயமாய்த் 
தந்து வரு வீரானாற் சம்மதிப்பே னென்பரங்கே 
வந்துறவு செய்வது முன் வல்லமையே- முந்து திரு 


4 


துகில் விடு தூது 


வேடமிடுஞ் சைவருக்கு மேற்சாத்து முட்சாத்துந் 
தேடுவதுந் தானே சிவபூசை- நாடி னால 

யாவையுமுன் மாயமன்றோ யிட்டதிரை வாங்கியன்றிச் 
85 சேவை தனைக்கொடுக்குந் தெய்வமுண்டோ- வாவலுறு 

முத்தமனே யுன்னை யொழிந்து திரிந்தவரைப் 
பித்தனென்ப தல்லாற் பிறி துண்டோ-- வத்திரமாங் 
காவலனே யாழக் கடலிற் சிராயைநம்பிப் 
போவது முன் பாய்கொடுத்த புண்ணியமே - பூவுலகிற் 
கோவான மன்னர் கொலுமுகப்பி லேவிருது 
பாவாடை போடுவதுன் பாராட்டே - பாவலுறு 
மின்னா ரலங்கரிங்கும் வித்தார மத்தனையு 
முன்னாலன் றோவொருவர்க் கொப்பனையோ - அந்நாளில் 

மன்றல்கமழ் பூங்கோதை மாணிக்கத் தாள் கொடியி 
40 லென்றகதை கேட்டு மிருப்போமே - நன்றுநன்று 

கெட்டி கெட்டியுன் மகிமை கேட்பதென்ன வேந்தருக்குத் 
திட்டி விலக்குவதுன் சின்னமன்றோ- தொட்டிலாய் 
மைந்தர் தமைத் தாங்கி வளர்ப்பாய் பெரியவரைச் 
சந்ததமு மெத்தையென்றே தாங்குவா - யிந்தவகை 
மிக்க சிலாத்தியாப் மென்மெழுகு சீலையிட்ட 
கைக்குடையாய் வெள்ளைக் கவிகையாய் மக்களையே 
காற்று மழையுங் கதிரோனுந் தீண்டாமற் 
போற்றி வளர்க்கவந்த புண்ணியனே - சாற்றுங் 

குடைவீரர் தங்களுக்குக் கூடார மாகிப் 
45 

படைவீடுங் காத்த படையே - யிடையே 
தனிப்பவரை வாட்டுதற்குத் தாவிவரு மாசிப் 
பனிப்பகையைத் தீர்க்குமுயிர்ப் பாங்கா-- தொனித்ததிரும் 


துகில் விடு தூது . 


ம 


வேலைப் புவிபுரந்த வேந்த செழுதிவிடு 
மோலைக்குக் காவல்புரியுள்ளாளே -- ஆலயத்தில் 
வைக்கும் விளக்கு மாபாலே யுன்னாலே 
யுய்க்குமனை தோறும்விளக் குண்டாமே - திக்கரசர் 
வந்து கொலூமுகப்பில் மாலையிரு ணீக்குசுடர் 
தந்து துணையிருக்குத் தந்திரியே - சிந்தைமய 

லெய்து மவர் மடன்மா வேற வனைக்கிழியாய்க் 
150 கைதனில்வைத் தாசை கடப்பாரே - மெய்தழுவி 

வட்ட நிலம்புரக்கு மன்னவர்க்கெல் லாம்புனைந்த 
பட்டமென்ப துங்கள் கொடிப் பட்டமே - கட்டிக் 
கனக்குத் திரவியமுங் காசும்வந்து சேர்ந்தாற் 
றனக்குள் ளடக்குஞ் சமர்த்தா - மனத்தாசை 
விட்டு மனையை வெறுத்துத் துறவிகளும் 
கட்டுவது நீகொடுத்த காவியே - கெட்டி 
புறவுபரி யில்லறமு முன்னாலே மற்றத் 
துறவறமு நீயே துகிலே - குறியாஞ் 

செடிவன்ன மாளெழுத்துத் திருவைக்கத் தூரிக் 
55 கொடிமுறிச்சுக் குத்திப்பட்டுக் கூடு - நெடிய 

தலைப்பணியுங் கங்கா சலக்குப் பியும் வேப் 
பிலைக்கருக்கு மல்லாம லின்னஞ்- சொலப்பொன்னாற் 
சீனிமுடிச் சன்ன குருக்குச் சிவப்பென்ப 
சான வகைக ளனேகமுண்டு- நானுகந்தே 
கண்டையிட்ட பொற்சரிகைக் கம்பியிழைச் சல்லாவே 
மண்டலத்தி லுன்பேர்க்கு மட்டுண்டோ- எண்டிசைக்குள் 
கண்டாங்கி வர்க்கமெவர் கண்டுரைப்பா ருன்பெருமை 
கொண்டாட வென்னாலே கூடுமோ- செண்டாடும் 


6 


துகில் விடு தூது 


வாசிக்கு லன் விக்ர மார்க்கனுக்ர வீமனந்தக் 
60 காசினியெல் லாம்பரந்த கார்மேகம் - பேசு தமிழ்க் 

கென்னருமை வெள்ளையரா சேந்த்ரனுலா வந்ததுவு 
மன்னவனை நான் புகழ்ந்து வாழ்த்தியதும் - என்னருகே 
வல்லி வந்து நின்றதுவும் மாலெனக்குத் தந்ததுவுஞ் 
சொல்லிவாக் கேட்பாய் துகிலாசே. மெல்லவே 
வள்ளிபக்கத் தேயவரும் வன்மையாற் சூரலைத்திட் 
நள்ள கொடி சேர வுயர்த்தலாம் -றள்ளாமற் 
கும்பமுனி யன்புறவே கூடலாற் றும்பியெனு 
நம்ப னுழை மந்திரத்தை நாடலாலும்பர்கண்டு 

பற்றியமை மேற் செயலாற் பார வெறியாட்டி 
65 மற்றமற்றக் கொம்பர் வணங்குதலாற் - பொற்குடுமி 

தாங்கவரு முச்சித் தலையாறு பெற்றதனால் 
வேங்கையுருத் தாங்கிவந்த மேன்மையா - லாங்கே 
யிளம்பருவத் தந்தநிலத் தெய்து தெய்வம் போல 
வளம்பெறுமா ணிக்க மலையா - னுளம் பெருகத் 
தேறுகடந் தோய்வதினாற் செவ்வோடை தாங்குதலால் 
தா றுபடக் கால் நடக்குந் தன்மையால் - மீறியே 
யப்பா கரைமேற்கொண் டங்குசமோட் டச்செலலால் 
துப்பா கரையுளக்குந் தோற்றத்தான் மெய்ப்பாங் 

திடக்கும்ப கம்பமதச் சிந்துரத்தைப் போல 
70 நடக்குங் கருப்பா நதியா- னெடுத்த 

வரம்பைகள் காலசைத்திட் டாடுதலான் மாறா 
வரம்படைத்த கோட்டு வளத்தாற் றாம் பெறவே 
மெச்சு ரவி தறுகி மேவு தருச் சோலையா 
லச்சமகல் வானவரை யாக்குதலா -னிச்சயமாய்க் 


துகில் விடு தூது 


7 


75 


கண்டவுட 


காதலைமேற் கொண்ட தடங் கண்ணிறைந்த தால்வேள்வி 
நாதனை நேர் கல்லகநன் னாட்டினா -னோதரிய 
கல்வி வரு வித்த காமைந்து காட்டு தலாற் 
செல்வமிகு கோட்டையணி சேர்கையா - னல்விதமா 
யாரு மறுகு மணிசிகா மும்பெறலாற் 
சீருதவு மாவணத்தின் செவ்வியாற் பாருல கோர் 
விக்கினத்தைத் தீர்த்ததனான் மிக்க கணபதியை 
யொக்குமெனுஞ் செண்பகநல் லூரினான் - றக்கதென 
வண்டு தரித்து மணம் பொருந்தி வாயிதழ்த்தேன் 
கொண்டு துவண்டு குலாவியே - கண்ட 
னாதரவி னால்விரும்பி யன்பு செய்து தன் புயந்தோய் 
மாதரைப்போல் வெண்டளவ மாலையான் - வீதிவரும் 
காலவட்டத் தாலே கனவட்ட மென்பதிலு 
மேலவட்ட மாக விசைத்தெழும்பி - மேலிட்ட 

குப்பாய மிட்டுவரைக் கொப்பாய பூமிகுலுங் 
80 

கப்பாய வேலைக் கரைகடந்து -- வெப்பூது 
மூச்சோ டணையாமல் முன்சோ டணை மிதிக்கும் 
வீச்சோ டனை வரையும் வீறடக்கி- யாச்சரிய 
வெப்பரிக்குந் தேர்ப்பரிக்கும் வெம்பரி யோ டொன்றியுல 
கைப்பரிக்கும் வென்றிக் கடும்பரியா னொப்பரிய 
மத்தக நெற்றியில் வைத்து நிமிர்த்தகைச் 
சத்த மழைத்தலை தட்டவு - மித்தல 
வட்டகை யிட்டடி வைத்ததி லுட்குழி 
பட்டிடி பட்டசை பட்டிட - வொட்டலர் 

கொற்ற முடித்தலைக் குற்றி யுடைத்துடல் 
85 பற்றி பிழுத்திடு பட்டிட - வுற்றிடு 


துகில் விடு தூது 


மயோ 


சேவகர் மேலெதிர் சிறவு மேயவ 
சாவென வாய்விட வாயி - மேவல 
சோடவு ........ 
யாடக மால்வரை யாமென - நீடிய 
கந் தடவு கையாற் கடம்பொழிந்த காலாலே 
கந்தடநின் றோங்குங் கடாக்களிற்றா - னந்தாத்திற் 
போயுந் தலைகாட்டு போர்க்கடன் மேற் கொண்டுதத்திப் 
பாயு மனும் பதாகையா - னேயமெனச் 

சொன்ன திரு மங்கை விந்தை சொன்மகள்கூத் தாடமுன்றின் 
90 முன்ன திரு மூன்று முரசினான் றென்மதுரைச் 

சுந்தரனைப் போற்றுபரஞ் சோதிமுனி பாதமலர் 
சிந்தனைவைத் தாணை செலுத்துவோன்- வந்தனை செய் 
நன்னயஞ்சேர் தென் கரிஞ்சை நாயகனை யோகமிடுஞ் 
சின்னணஞ்சா னென்ற துரைச் செம்புலியை - யின்னம் 
துணையா மிருபெரிய சுவாமியுமென் றெண்ணி 
யிணையாக நெஞ்சி விருத்தித் - தணியாத 
வாக்கு மன துமொன்றாய் வஞ்சகமில் லாமலின்பம் 
தேக்கு மனுகூல சிந்தையான்- தாக்குடனே 

சீறிய மேவலர் சேனையு மானையு 
95 மேறிய பாய்பரி யாவையும் வேறுக 

ளானது கோடிகை யாடின பேர்முடி 
போனது கோடிகை போய்விழும் - யானைகள் 
கோவென வேசா கோபிட மீரென ( ?) 
ஆவென வாய்விடு வார்சிலர் - சேவகர் 
மேலொடு காலற வீழ்கையி லேகுடன் 
மாலைக ளாய்நரி வாய் தனி - னாலவும் 


துகில் விடு தூது . 


9 


ஒஷய சோரியை யோரி யெலாமுண 
வாடிய பாறுகளாலவு - நாடிய 

பேய்கன பூசைசெய் பேறென வோடியும் 
1100 வாய்கொள மூளையை வாரவும்-ஆய்கழு 

காடவும் டாகினி யார்கொள வேபலி 
போடவு மீறிய போர் செய்து - நீடிய 
போரரண மிட்டவொன்னார் பொன்முடியெ லாங்குவித்து 
ர ரணக்கொலுவில் வீற்றிருந்தோன்- 

பாருல 

லகில் 
செங்கதிரும் வெண்மதியும் தெற்குவடக் காய்வரினு 
மங்க திரும் வேலை திட ராய்விடினு - மிங்கி தமாய் 
வார்த்தை பழுதுரையான் வைத்தவா ரந்தவறான் 
கூர்த்த கருணை குடி கொண்ட பிரான் - நீர்த்திரைசூழ் 

பூவும் மலர்விரும்பு பொன்னும் கொளப்புயமும் 
105 கோவு மிடங்கொடுத்த கோவேந்தன் - பாவலவர் 

பாடியபா மாலை கொண்டு பல்லக்குந் தண்டிகையும் 
கோடி நிதியும் கொடுத்தபிரான் -- நீடிய 
பூகண்ட லோகம் பொது நீக்கித் தான்புரக்க 
ஆகண்ட லன்போ லவதரித்தோன் தாகமிகும் 
பாவலவன் பின்னடந்தோன் பார்த்தனுக்குத் தேரூர்ந்த 
மாவலவன் போனடத்தும் வல்லமையான் -மாவலிபால் 
அன்று படியளந்தான் அப்புலவர்க் கிப்புலவர்க் 
கென்று படியளப்பே னென்ன வந்தோன் - நன்றியான் 

பார்க்குண்டு நின்ற தன்மை பாராட்ட லாற்புலவ 
110 ரார்க்கு மிடங்கொடுக்கு மாதரவாற் - றீர்க்கத்தால் 

ஆயிரங் கோட்டையும்பெற் சாதிக்கஞ் செய்வதினால் 
தூயவரை யெல்லாந் துணைககொளலால்- நேயஞ் 


10 


துகில் விடு தூது 


சிவனடிக்கீ ழாய்வணங்குஞ் செவ்விபாற் றன்மேல் 
துவளும் பணிகலந்த சூழ்வா - லவிசோதைக் 
காருவரை யேந்து திரைக் காசினியைத் தாங்கவொரு 
மேரு வரைபோல வீற்றிருந்தோன் - பாரசர் 
தந்தா வளமுந் தலமும் இலக்குவென்றே 
தந்தா வளங்கொடுத்துச் சந்திக்க- விந்த 

வயிரம்வைப்ப தேதெனவே மாற்றாசர் கப்பம் 
115 வயி மவைத்துக் கண்டு வணங்கப் பயிலுமன்னர் 

காணிக் கையர்சீட்டுக் கட்டளை செ யென்றுத்தக் 
காணிக்கை யாவும் வைத்துக் கையெடுப்ப- நீணிலத்தில் 
தாங்குதிரை யேறிவந்து சந்திக்க முச்சீனர் 
தாங்கு திரைகொடுத்துத் தாள்பணிய- வாங்கே 
குடமலை யாளமச்சை கொங்கணமுந் தம்பா 
குடமலை யாது கொடுப்ப - வடகலிங்கர் 
கொட்டிய செம்பொன் குவிதவிய முன் முகப்பிற் 
கொட்டிய பேரி குமுதமெனக் கட்டியங்கள் 

இந்தவகை யிந்தவகை யென்றுபர ராசர்திறை 
120 தந்தவகை சொல்லுஞ் சமுகத்தான்-- வந்த 

மருத முதையும் வனச சரணன் 
விருது புனையும் விசையன்-- நிருபர் 
சமர திமி தபன வுதையன் 
அமுத வசன னபையன் - நமது 
கலியு மகில காவு மிகலின் 
வலி பு படரும் வளவ -னில மை 


யாக சி ..... 


வரிய ..... 


ணி - தரை சூழ் 


துகில் விடு தூது 


11 


திசைபுகழும் வீரப்ப தீரனைத்தன் சிந்தைக் 
45 கிசையுஞ் சிறிய தந்தை யென்போன் - புசபெலம்போல் 

அங்கசவே ளென்னுமிரு ளப்பனுக்கு முத்திருள 
துங்கனுக்குத் தம்பித் துணையானோன் - எங்கெங்கு 
மன்னுதிக்குக் கீர்த்தி வளர்த்தருள பண்டாரம் 
பின் னுதிக்க முன்னுதித்துப் பேரானோன் - கன்னனைப்போல் 
தந்த துரைப் பெரிய சாமிக்கு நற்றுணையாஞ் 
சுந்தரவேள் சின்னத் துரையென்றே- வந்தருளும் 
வீரசக்ர பாணிமுத்து வீரப்ப ராசேந்திர 
தீரனுக்கு மாமன் செயவீரன் - பாருலக 

மெல்லாம் புரக்கவரு மெங்கள் காத் தப்பனையும் 
130 வல்லாளனாஞ்சிவனு மன்னனையும் - நல்ல 

புதல்வரெனக் கண்டுமனம் பூரித் திருக்கு 
மதன கெறுவித வசீரன் - புதியநறுந் 

தமருவு முல்லையணி சின்னக்காத் தப்பனை புங் 
காமன் புழுகு கறுப்பனையு- மாமெனவே 
சொல்லிய தம்பித் துணையென் றுளமகிழ்வோன் 
அல்லிமலர்ப் பூங்கோதைக் கன்பானோன் - வல்லமைசேர் 
சூரியன்பா லன் முத்து வீரப்பன் சொற்புதல்வன் 
சூரிய வேள் பெரிய சுவாமிமுன்னோன்- வாரமுள்ள 

முத்து வீரப்ப முகுந்தனுயி ருக்குயிராய் 
135 மெய்த்துணை யென்று விரும்பு வோன்- மொய்த்த 


அடை ..... 

டையாத வாசல் 
உடையான் வரிசை யுடையான் - உடையான் 
வரத்தி லுதித்த மகப்பேறு செம்பொன் 
கரத்தா லுதவுகொடைக் கன்ன - னூத்தாற் 


12 


துகில் விடு தூது . 


பருக்கின்ற செங்கணிலப் பாவையைத் தோண் மேல்வைத் 
திருக்கின்ற வெள்ளையரா சேந்திர - னெருக்கி 
யசைக்கின்ற கானகத்தி லாவிரங்கக் கான 
மிசைக்கின்ற வெள்ளையா சேந்தன்-அசைக்கும் 

கணையென்ற கண்ணியர்க்குக் காதல் தரக் காம 
140 னிணையென்ற வெள்ளையா சேந்தன் - அனிபால் 

துலங்கிய சாதிரத்தச் சோதிமணிப் பூணா 
விலங்கிய வெள்ளையா சேந்தரன் - பெலம் பொருந்தும் 
வீமன் தாசூரன் வெள்ளையா சேந்தவிறை 
தாமரை மாது தனந்தழுவிக் - காமர் 
வளமலியும் பூலோக மண்டலமெலாங்கொண் 
இளமகிழு நாளிலொருநாள் - கிளரு 
மணிமறுகி லெங்கோன் வரும்பவனி யென்றே 
குணில் பொரு பேர் குமுறத் - தணியாத 

மாதரு மாடலரும் வாசமலர் வாவியிற் போய்ச் 
115 சீதள நீராடுஞ் செவ்விக்கண்- ஓதியங்கள் 

பங்கயப் போதைப் பருகுவது பார்த்தொருத்தி 
கொங்கைவடு வென்னொருவன் கூறினானங்கொருத்தி 
கண்ணார் ........ 

.... சனமும் பார்ப்பானென் 
றெண்ணம் வடியப்பா லெய்தினாள்- பெண்ணாரைப் 
பார்த்தா னவரையலள் பாதமென்று கண்களின் மேற் 
சேர்த்தா னகைத்தூடல் தீர்கின்றாளார்த்துடுத்த 
தன்கலையை மென்புனலில் தப்பிவிட்டு நீர்த்திரையை 
மென் கலையென் றேயிழுத்தாள் வேறொருத்தி-- நன் குகன்கு 

தட்டு நிதம்பத்தேர் தண்ணீரிலோடுதென்று 
150 கட்டுரை செய் தேயொருத்தி கைபுடைத்தாள் -விட்டுவிட்டுக் 


துகில் விடு தூது 


13 


கையால் மறைக்கின்றாள் கைக்குள்ளே பாம்பென்றாள் 
மெய்பாமென் றோடி வெளியில் வந்தாள் -- மையார் 
குழலை விரித்துடலைக கூட மறைத்தாள் 
அழகு கருமுகில் போலானாள் -- விழிபரப்பி 
மற்ற மடவார் மயில் போலச் சுற்றினா 
லுற்றவகை பின்ன மொருக்காலே - பொற்றொடியார் 
பூந்துகிலும் பட்டிகையும் பொன்னரைநா ணுந்தரிப்பா 
சேந்து முலைத் தொய்யி லெழுதுவார் - சாந்துங் 

கலவையுஞ் சேர்ப்பார் கனகவளை பூண்பார் 
155 பலபணியுஞ் சேர்ந்தழகு பார்ப்பார்- இலகிய 

சோதி மணிவிளக்காய்த் தோன்றி மணிமாட 
வீதி தனிற்புகுந்தார் மின்னனை யார் -- ஓதும் 
அவனிபுகழ வெள்ளையா ராதிபதி யாங்கே 
பவனி புலா வென்று பணித்து -- நவமான 
தங்கக் குடத்திற் றனிமஞ் சன நீரில் 
திங்கட் பனிநீர் தெளித்தாற்றிக் - குங்குமப்பூக் 
கூடக் கலந்து குளித்துத் துகில் வனைந்து 
மாடத் தனி முகப்பில் வந்திருந்து - நாடித் 

தரித்ததிரி புண்டரமுஞ் சாத்தித் திலகம் 
160 திருத்தியகத் தூரியுமேற் றீட்டிப் - பெருத்த 

குருமணி வச்சிரமுங் கோமே தகமும் 
வருபதும ராக மணிபு -- மருவி 
யிசையு மிருகாதி விட்ட கடுக்க 
னசையும் வெயில் நிலவுண் டாக்கத் - திசைவிளக்கு 
முத்துச் சரமு முழுவயிரக் கண்டிகையும் 
கொத்துச் சரப்பணியுங் கோத்தணிந்து சித்திரமாய்ச் 


14 


துகில் விடு தூது 


செய்யு மணிவளையுஞ் செய்சரமு மேபுனையுங் 
கையும் விரலிலிட்ட கற்கட்டும் - துய்ய 

கணையாழி வச்சிரத்தின் காந்தியுஞ்செவ் வேளுங் 
165 கிணையா மிலங்கு மெழிலும்-- தணியா 

தொருதகட்டுப் பாகுகட்டு முன்னிதமு மேலே 
சொருகிய முத்துத் தூராயுஞ் - சரிகையிட்ட 
பொன்புடவைக் கட்டுப் பொதிந்த வுடைவாளுந் 
தன் புயமேல் வல்லவட்டச் சாலுவையு -- மன்பர் 
அலங்கரித்த சென்னியுஞ்சங் காழி தரித் தான் போ 
விலங்கமணி மேடையின்மே லெய்தக் கலங்காத 
தீரக் காடமதஞ் சிந்துங் கடுங்கோப 
வீரப் பிறைக்கோட்டு வேழமொன்றைப் பாரப் 

பொருப்பைக் கொணர்ந்துவால் போல்யானைப் பாகர் 
170 விருப்பத் துடன் கொணர்ந்து விட்டார்-செருக்குமத 

யானைப் பிடர்மே லாசர்பிரான் வீற்றிருந்தான் 
சேனைத் தலைவரெல்லாஞ் சேவித்தார் - மீனக் 
காடியு மனுமக் கொடியு மிடாலு 
நெடிய கொடியு நெருங்க மடமடெனப் 
பேரி முழங்கப் பெரியவீ சாணமும் 
லார் தவில் முழவு மார்த்தொலிப்பப்- பூரிகையுஞ் 
சங்கமுங் கொம்புமணித் தாரையுமுள் ளேதொனிக்க 
அங்கவங்க ரெல்லா மடிவருட- எங்கெங்கும் 

கைக்குழலுங் கேடகமுங் கத்தியும் வாரசிலை 
175 வைக்கு மருவிகட்டி வல்லயமு - மொக்கும் 

வயவர் பிடித்து மருங்கு நெருங்கப் 
புயபலம்போற் சுற்றம் பொதியச் செயவேள் 


துகில் விடு தூது 


15 


ை 


புதுவைா சப்பனருள் புத்திரன் பைந் தாம 
மது மலர்ப் பூங்குவளை மார்ப - னிதிபதியாங் 
கற்பகபூ பாலனென்ற கார்யப்ர தானியொரு 
நற்பரி யேறி நடாத்திவாப் - பொற்புடனே 
வென்றி வயப்பு : வி மேற்சே வகப்பெருமா 
ளென்றகாணிக்கனும்வந் தெய்தவே - நன்றுடனே 

ஒண்டொடியுந் தன்வரிசை யூழியமுஞ் சூழ்ந்துவரக் 
180 கொண்ட புகழ் கட்டியங்கள் கூறவே - மண்டலிகர் 

பல்லக்குந் தண்டிகையும் பாய்பரியும் பின்னுமுன்னுஞ் 
செலலக் கடன் முழக்கஞ் செய்வதுபோ-- லொல்லென் 
றிரையுங் குழாநடுவி லெய்தினா னெங்கள் 
துரை வெள் ளையதான சோமன்- விரைவில் 
மன்னான் வரும்பவனிக் காசையுற் றுக் காணவரு 
மின்னார் வணங்கினார் வெய்துயிர்த்தார் -- பொன்னாளு 
மாலே யெமக்குமுல்லை மாலையரு ளாமலெங்கள் 
மேலே மதனை விடுவாயோ -- மேலான 

மந்தக்கா லேறியிங்கே வந்தால் மனைக்கேக 
185 இந்தக்கா லேறுமோ வெங்களுக்குக் - கந்திடறு 

காரானை வீதி கடந்ததென்றாற் கள்ளமதப் 
போரானை யாங்கள் வெல்லப் போறோமோ - நேராய் 
விடவன் றிலைமதனை வெல்லவிட நீதிக் 
கடவன் றிலைமறைவு காயா - துடர்போமே 
கோகிலங் கோடிவந்து கூவியெம்மை வாட்டவிட்டுப் 
போகிலங் கோடிவந்து புக்கோமோ - மாகத்தில் 
அச்சேலை மார னடையாளங் கட்டுமுன்னே 
இச்சேலை யாங்களைவ தென்னையோ- அச்சமுற 


16 


துகில் விடு தூது 


வெங்கா மனை யுமவன் வில்லையுங் கண் டால்மனையிற் 
190 றங்கா மனையுந் தரமாவோ-- இங்கே 

குடக்குதிக்குந் திங்கட் குடைவிரித்தா லெம்மை 
யடக்குதிக்கும் பெண்படைக்கு மாற்றோந் - திடக்காமன் 
வாம்பரியுந் தேருமாய் வந்தா வமளியின் மேற் 
காம்பாயும் பூவு மென்னைக் காய்ந்திடுமே - பூம்பகழி 
வீறா மடல்புரிந்தால் வேண்டுகிழி கைப்பிடித்து 
மாறா மடலேற மாட்டோமோ-தேறுதலை 
சொல்வாப்பின் மாலை தரச் சொல்வாய் மதவேளை 
வெல்வா யெனமொழிந்து வெவ்வேறே - பல்விதமாய் 

மாதர் புலம்புகையில் மற்றொருத்தி யங்கவர்போற் 
195 காத லுறாத கருத்தினாள் - ஓதியே 

வாசிக்கும் வீணைகொண்டு மாதாவர் மாரனுக்குத் 
தூசிப் படைபோலத் தோன்றினாள் - நேசிக்குங் 
கும்பமுலை யாளைக் குறித்துநின்று பார்க்கையிலே 
அம்பனைய கண்ணாளமர் புரிந்தாள்- செம்பதுமத் 
தாளுக்குள் ளேயணியுந் தண்டையொலி கேட்குமுன்னே 
வேளுக்குச் சீட்டனுப்பி விட்டாளே - நாளுமே 
மெல்லிடையின் மேலிறுக்கி விட்டமுந்தி வீச்சாலே 
வல்லிடையன் சாய்த்த மரமானேன் - நல்ல 

செழுநாண் மலர்க்கோதை சேர்க்குமரை நாணால் 
200 முழுநா னிழக்க முறையோ - யழகுபெறு 

மவ்வனிதை கைவிரலில் ஆழிவட்டங் கண்டவுட 
னிவ்வணமே சுற்றிவட்ட மிட்டேனே - கைவீச்சில் 
முன்கைக்கு ளிட்டவளை மோதித் தொனிக்கையிலே 
யென்கைக்கு ளில்லையே யென்னாவி- பொன் குலவு 


துகில் விடுதுது . 


17 


J 


கஞ்சமுகை போலு முலைக் கச்சு நெகிழ்கையிலென் 
னெஞ்சமுங் கூட நெகிழுதே - கொஞ்சமோ 
கண்ட சாமுங் கழுத்தையும்பார்த் தான் மதன்கைக் 
கொண்டசர மெய்யித் குளியாதோ - ஒண்டொடி தான் 

சாடையிலே பேசித் தறுகையிலே பொற்குழைக 
205 ளாடையிலே வேளுடன் மல் லாடினேன் வாடினே 

புன்னகையைக் கண்டாற் பொறுக்குமோ சொல்லிலினி 
யென்ன்ன கைகா லும்பதறி யேங்கினேன் - மின்னனையாள் 
மைக்கணை யு மென்புருவ வார்சிலையும் பார்த்து மதன் 
கைக்கணையு நானுமாய்க் கைகலந்தோ - மெய்க்கவே 
பரமதி பொப்பா மிலங்குமுகம் பார்க்கையிலே 
பார மதியும் பறிகொடுத்தேன்- காரளக 
மொய்த்தகறுப் பாலே முழுதுஞ் சிலைமாரன் 
வைத்தகறுப் பாலே மயங்கினேன் - சித்தர் 

திரும்புமோ யெப்படியோ தெய்வமே யென்றேன் 
210 கரும்பு மதனும்வாக் கண்டேன் - விரும்பியவென் 

னேர்மை யறிந்து நெடு நீலியென்னைப் பார்க்கையிலே 
கூர்மைவிழி யாலே குறிப்பறிந்தே -னோர்மனதே 
யானாலு மென்னசெய்தி யாருற்றுக் கூட்டிவைப்பார் 
மானாள மனையறிய மாட்டோமோ- போனால் 
வருவதெல்லாங் காணவென்றே மாதரசி பின்போய்த் 
தெருவழியே சுற்றித் திரிந்தேன் - ஒருமடந்தை 
யென்பா லடுத்துகின்றாளிந்தமின்னா ளாரென்றேன் 
அன்பா லவளுரைத்தா ளத்தனையுங் கொன்பாயும் 

வேலா லமர் கடந்த வெள்ளையரா சேந்திரனை 
215 மேலான சங்கராம விக்ரமனை --மாலாக 


18 


துகில் விடு தூது 


நேசிக்கும் பொன்மா னிறைந்தகொலு முன் வீணை 
வாசிக்குஞ் சங்கித வல்லியிவள் - பூசிக்குங் 
காமகுரு பீடமகா காமனுக்கு கிட்சேய் 
மா மதன தூல் பயிலும் வாத்தியார் - காமுகரைத் 
திண்டாட்டங் கொள்ள தெய்வமிவ ளென் றுமெத்தக் 
கொண்டாட்ட மாயெனக்குக் கூறினாள்- உண்டான 
காரியமெ .......... 

கன்னியே நீயுரைத்த 
காரிபொது வோவொருவர் நாட்டமோ - சீரறிந்து 

சொல்லுவா யென் றுரைத்தேன் றோகை பொது வானாலு 
220 மெல்ல வசப்படுத்த வேணுமென்றாள் - நல்லதென்று 

மாற்று மொழி சொல்லுமுன்னே மால்யானை மன்னவனுந் 
தோற்றுகுழாம் வந்தடுத்த தோகையரும்- போற்றும் 
வரிசைப் பவனி வழங்குமூலாப் போந்து 
புரிசைமணி வாசல் புகுந்தார்- உருவிலி தன் 
கையைங் கணை மலருங் கன்னற் சிலைமேல்வைத் 
தெய்யும் படிவந் தெதிர்ப்பட்டா - னையையோ 
மெய்க்கட்டு மாங்கனியை வேணு மென விரும்பிக் 
கைக்கெட்டி வாய்க்கெட்டாக் காலமோ - வைக்கும் 

பனையேறிப் பாளை தொடாப் பாவியேன் செய்த 
225 வினையே வலிய தென்ன வேணு- மன துளைந்து 

சிங்கார மான மலைத் தேனுக்குத் தான் முடவன் 
அங்காந் திருந்தகதை யாய்ப்போமே --இங்கெனைத்தான் 
இவ்வளவு செய்ததெய்வ மின்னமென்ன செய்யுமோ 
அவ்வளவு வாச லறியோமோ -- கவ்வையுனக் 
கேதென்று கேட்பவரு மில்லையே தொல்லைமயல் 
தீதென்று நீங்கத் திடமிலையே - ஆயதினால் 


கில்விடு தூது 


19 


ஆனதெல்லா மாகுதென்றே பங்கசனு மாசையுமென் 
மானமு நாணுமாய் மல்லாடித் - தான்றொடர்ந்து 

மா மறுகி னூடே வரும்போது காளியென்னும் 
230 யாமளையின் கோயி லிருந்தங்கே - காமவிடாய் 
கொண்ட 

கோயில் மணிமுகப்பு 
மண்டபத்துக் குள்ளே மடக்கினேன்- சண்டமதன் 
தென்றற்றே ரேறியொரு செங்கரும்பு நாண் பூட்டி 
மன்றற் கணைகை வசமாக்க - யன்றிலையும் 
எக்காள மூதவிடுத் தேங்கு குயி லூ துசின்னம் 
அககாவி லேறி யடந்தேறிடமிக்கா 
மதியைக் குடைவிரித்து வந்து தலைப் பட்டான் 
கெதியற்ற பாவி கிடந்தேன் - விதியினாற் 
மன்னை யறியாமற் சற்றே மயக்கமா 

[ பேறு 
235 யென்னை பயர்த்து விட்ட தென்ன சொல்வேன் - சன்னதிப் 

அம்மன் கொடுத்தது போ லந்தகன்கண் பெற்றது போல் 
இம்மனது மம்மனது மேகமாய்ச் சம்மதித்துப் 
பெண்ணரசி வந்தாளப் பெண்ணரசிக் கொப்புரைக்கில் 
விண்ணரசி யல்லாமல் வேறுண்டோ- பெண்ணெழிலால் 
முந்திரதி யானதொரு மோகவல்லி யாளயர்ந்த 
மந்திரதி யானமதில் வந்துநின்றாள் - செந்திருவு 
மாலையுந் தாங்கி வளர்பிறையும் பெற்றதினால் 
வேலையென்று சொல்ல விதியுண்டோ - வேலையென்றால் 

மீனாறு முப்பு விளையுமுவர் நாற்றமுண்டா 
240 மானா லுவமையிட லாகாதே-- தேனோடு 

வண்டு படிய மலர்ச்சோலை யாம்பலர்கை 
கொண்டு பிடித்திழுக்கக் கூடுமோ -- விண்டுரைக்கிற் 


20 


துகில் விடு தூது 


செம்பதுமைக் கையாலே வாரியெடுக் குந்திறத் நாற் 
கும்பனைசே ராஞ்சொருகு கொண்டையாள் - அம்பிணையாய் 
மிஞ்ச வரியோட வெம்மை கொள லாற்கடல்வாய் 
நஞ்ச மெனவே நவிலலாம்- நஞ்சமென 

மனிற் 
சங்கரன கண்டந் தனக்கு ளடங்குமென்றா 
லங்க தனை யொப்புரைக்க லாகாதே - பொங்கமாய் 

வைக்குங் கடைகூர்மை வாய்த்ததினால் வேலென்பேன் 
215 கைக்கு ளடங்குமென்று கட்டுரையேன் -- ஒக்குமெனில் 

மெய்த்தவரா கத்துருவ மேவிப்பார் வைத்திடங்கொண் 
டொத்தலா லாங்குவளை யொத்திசைய வைத்திடலா 
லெண்ணரி கிட்ணவடி வெய்து தலாற் பூங்கமலக் 
கண்ணனை நே சானகருங் கண்ணினாள் - வண்ணமிகு 
மொப்புக் குழைசே ரொளிமதியென் றேயிலங்கக் 
கொப்புக் குழைசேர் குளிர் முகத்தாள் - செப்பு 
மிதங்கொண்டு கச்சை யிறுக்கி மிருக 
மதங்கொண்ட காய்களிறாய் வைப்பேன் - மதங்கொண்டாற் 

பாக ரிடத்துப் பயமுறுத்திக் குத்து தலால் 
250 தாக முடனுவமை சாற்றோமே வாகாய் 

எழுமறைக்கு மேலோங்கு மென்று சூ தென்பேன் 
விழுவதினாலேயுவமை விள்ளேன் - பழுதில்லாத் 
தேமாலைக் கொண்டெதிர்க்குஞ் செவ்வியாற் பொன்னிருந்து 
காமா ............. மலஞ்சேர் காட்சியால் - யாமறியச் 
செஞ்சந் தனங்குழைத்துச் சேற்ளைந்த தால்மலருங் 
கஞ்சந் தனைப்போற் கன தனத்தாள் - வஞ்சி முலைக் 
குன்று சுமந்தவஞ்சிக் கொம்போ தடித்துருவோ 
என்று துவளுமிடையினாள் - மன்றல்கமழ் 


துகில்விடு தூது 


21 


ai 


வாழை யணைத்து வனை துகிலுஞ் சுற்றிமுன்னே 
255 தாழு மணிவடமுஞ் சாற்றுதலா - லாழிவட்டச் 

சேமத்தேர் வேணுமென்று தென்றற்றே ராளிவைத்த 
காமத்தேர் போலுங் கடி தடத்தாள் -- தாமரைமேல் 
ஓதிமம் போல் மெல்ல வுலாவினா ளென்னையறி 
யா திமம்போல் வந்து குளி ராட்டிடுமே - மாதரசே 
யாமோ கனவிருள வாயாசை போவதென்று 
மாமோ கனையறிய வந்தீரோ- காமனெய்யு 
மெண்ணமுலை மேல்மெழுகா யான் மெலிவே னென்றிரங்கி 
வண்ணமுலை மேலணைக்க வந்தீரோ-- பெண்ணமுதே 

கைச்சரசம் . வாய்ச்சரசங் காட்டியித மூறலுக்குள் 
260 வைச்ச ரசங்கொடுக்க வந்தீரோ- நிச்சயமாய்ச் 

சோனுக்கு மாலை தந்து தேடியெனை யாளாக்கி 
மாரனுக்குப் போர்விலக்க வந்தீரேர - ஈரமில்லா 
நெஞ்சமோ சற்று நெகிழாதோ வென்னாசை 
கொஞ்சமோ வாய்திறந்தாற் குற்றமுண்டோ -தஞ்சமென்றெ 
னாசையினாற் கையெடுத்தேன் அங்கை கொட்டி , மூக்கில்வை 
மோசையினா லல்லோ வுயிர் பிழைத்தேன் - பேசியினி ( க்கு 
யென்னகையைக் கொண்டிழுத்தே னென்மடியில் வீழ்ந்தகள்ளி 
புன்னகையைக் கொண்டும்மைப் பூர்த்தேன் - வன்னமலர் 

மெத்தையிற்ற னித்திருத்தி வெற்றிலைச்சு ருட்கொடுத்து 
265 முத்தமிட்ட ணைத்தணைத்து முற்கிடத்தி - யுத்தரத்தில் 

வக்கணைத்தொ ழிற்படுத்தி வைத்தபற்ப டச்சிறுக்கி 
சிக்கெனச்சி னத்தடித்த தித்திரிப்பு - மெக்களிப்பு 
மென்சொல வென்றுகி லெங்கு முரிந்தனள் 
தன் சர சங்கொடு தன் றுகில்- பின் செல 


al 


8 


- 


22 


துகில் விடு தூது . 


8 


வந்து குறங்கினில் மண்டல மென்றவள் 
குத்தி யிருந்தொயில் கொண்டசை- புக்க 

-புந்தொறு 
வண்டு பறந்தது மன்றல் கமழ்ந்தது 
கொண்டை நெகிழ்ந்து குலைந்தது - மண்டிய 

தண்டை கிலம்பு சதங்கை யிரைந்தது 
270 கெண்டை புரண்டது கெஞ்சிய தொண்டையி 

லோசைதர வீருடலு மோருடல மாய்மருவி 
யாசைநிறை வேறமனத் தாவலுடன் நேசம்வர 
இன்ப ரசமருந்தி யேகபோகக்கலவி 
யன்புதர நான் கண் ணயர்ந்துவிட்டேன்- என்புகல்வேன் 
காதல் கொண்ட பாவி கனவைநன வாக வெண்ணிப் 
பாதகிமார் பைத்தடவிப் பார்த்தேனே - யேது சொல்வேன் 
வட்ட முலையு மணிவடமு மென்கரத்திற் 
நட்டவுங்கா ணேன்மனது தட்டழிந்தேன் - பொட்டெ 

கண்ணை விழித் தேன வளைக் காணேன் கனவில்வந்த 
275 பெண்ணை நினைத்துமனம் பேதலித்தேன்- பெண்ணரசி 

மஞ்சள் துவண்ட மணமெங்கே யென்மார்பில் 
செஞ்சாணம் பட்ட சிவப்பெங்கே -- வஞ்சி 
பருகு மிதழிற் பதித்த குறி பெங்கே 
இருதுடையில் வைத்தாக மெங்கே- பெரிய 
தனக்குவட்டி னாலெழுது சந்தனப்பூச் செங்கே 
யெனக்கு முடித்தமல ரெங்கே- நினைக்கிலொன்றும் 
காணே னடிச்சுவடுங் காணே னறியாமல் 
வீணே பதறி விழித்தேனே - நாணினேன் 

கள்ளி சுகத்தைக் கனவென்று நானறிந்தால் 
280 வெள்ளி முளைத்தும் விழிப்பேனோ -வுள்ள படி 


துகில் விடு தூது . 


23 


285 


யென் றுவிழித் தேனவளை யெவ்விடத்துங் காணாம் 
னின்று விழித் தேன் றிகைத்தே னெட்டுயிர்த்தேன் - அன்றியே 
யென்னாலே யாவதொன்று மில்லையெனது மெய்சோர்ந்தேன் 
உன்னாலே யாமென் அளந்தெளிந்தேன் - முன்னாக 
வாதுகிலே சந்துரைக்க மாட்டாயேல் வேள் பொருத 
வாதுகிலே சந் துடைக்க மாட்டேனே - யேது செய்வே 
னேரிழைபைக் கூட்டி நெருக்கி செய்த வத்திரமே 
நேரிழையைக் கூட்டிவைக்க நீயா மே - வாரிசமாம் 
பூமானக் காத்த புணர்முலைமேற் சேர்ப்பாயே 
பூமானங் காத்த புடவையே - மாயனைக்க 
ணம்பாமே யென் கவலை யாய்வீசி னாளயர்ந்தேன் 
அம்பரமே யென்கவலை யாற்றாயோ - செம்பொனிறம் 
வாய்த் துடுக்கச் சீராய்நீ தூது சென்றால் மாதர் சொல்லும் 
வாய்த் துடுக்குஞ் சீராய் வழங்குமே தோய்த்தபைம்பொற் 
கண்டையே சேருமிழைக் காழகமே யென் விரகங் 
கண்டையே சேரும்வகை காட்டாயே - வெண்டுகிலே 
ஆடும்பா வுங்கலக்கு மோர் கலையே வேள்கணைமார் 
பூடும்பா வங்கலக்கு மோர்கலையே - தேடியே 

யம்பஞ்சி னாலிழைத்துண் டாக்குதுகி லேசிலைவேள் 
290 அம்பஞ்சி னாலிளைத்தேனையையோ -- நம்பு 

மலைச்சுமட்டி லேறிவரும் வத்திரமே வேளால் 
மலைச்சு மட்டி லாமயக்க மானேன் - நிலைப்பான 
வாணிகலா பம்புரிய வந்தாயென் மீதுபஞ்ச 
பாணிகலா பப் புரியப் பார்ப்பாயோ - நீணிலத்தோர் 
சொல்லிய கிட்னன் துரோபதைமா னங்காத்த 
வல்லமையு கொடுத்த வல்லமையே நல்ல 


24 


துகில் விடு தூது 


மயிலுக்குப் போர்வை வழங்கினவன் என் அம் 
பயிலப் படுவதுமுன் பண்பே - மயல்கொடு 
நீலிகள் பொன் போல் முலையை நீள்விக்கை பால் 

மறைத்து 
200 வாலிபரைக் கோட்டிகொள்ளும் வஞ்சகமுஞ் -- சாலமாய் 

முக்காட்டுக் குள்ளே முகங்காட்டி யாடவரைக் 
கொக்காட்டில் கொள்ள வரும் சுத்தாட்டு - மிக்காய் 
மதன கெ அவிதமு மாதருக்குச் சீலை 
யூதவுபிலுக் கல்லாம லுண்டோ- இதமறிந்து 
கூயென் மோகமெல்லாங் கூறாப் தூதுசென்றால் 
வோய் நினைப்பாரோ மின்னனையார் - தேறினேன் 
மாதுக்கு நீயே மனதுக் குவந்தாலென் 
தூதுக்கு நீயே துணையாமே - ஓதியக்காற் 

பாசமே தந்தினாற் பாசமே யுண்டுனக்கு 
300 வாசமே நீயும் விசு வாசமே -- நேசமுள்ள 
உத்தமனே பஞ்சிவெட்டி யுண்டாக்க வந்தாயே 
மெத்தவுசான் பஞ்சிவெட்ட வேண்டாமே துத்தியமோ 
ஐயாநீ முன்போ படுத்தா லவள் வளைத்துக் 
கையா லெடுத் தணைத்துக் கட்டுவாள் --மெய்யா 
வனைக்கட்டிக் கொண்டவுட னுன் பொருட்டால் வல்லி 
யெனைக்கட்டிக் கொள்ளமனத் தெண்ணித் - தினைப்பொழுதிற் 
கூட்டிவரச் சொல்லிக் கொடுங்கையினாற் சேர்த்ததா 
முட்டியின்ப மத்தனையு மூட்டுவாள் நாட்டிற் 

கனங்கொடுக்கும் பூந்துகிலே காமாதிக் கென்மேல் 
805 மனங் கொடுக்கத் தூதுரைத்து வா . 


மிக்க பகமுடையான் வெள்ளையரா சேத்ரனவன் 
மக்கள் மரு மக்களுடன் வாழியவே - திக்கறியச் 
சந்ததமும் கீர்த்தி தழைத்தசெல்வ முத்தழைர் . 
செந்தமிழும் வாழி தினம் . 


